ஆணும்‌ பெண்ணும்‌ தலைமையும்‌ கழ்ப்படிவும்‌ 


வேதஆராய்ச்சியாளர்‌ எம்‌.எஸ்‌.வசந்தகுமார்‌ 


வேதாகம  சத்தியத்தின்படி தேவன்‌ ஆணையும்‌ பெண்ணையும்‌ சமமான நிலையில்‌ 
சிருஷ்டித்துள்ளார்‌. இதனால்தான்‌, இருவரும்‌ தேவனுடைய சாயலில்‌, ஏனைய உயிரினங்களை 
ஆளுகைசெய்யும்‌ நிலையில்‌ இருந்தனர்‌ (ஆதி.1:26-27).! ஆனால்‌, பாவம்‌ ஆண்‌ பெண்‌ 
சமநிலையைப்‌ பாதித்து, ஆண்‌ பெண்ணைத்‌ தன்னுடைய ஆளுகையின்கீழ்‌ வைத்திருக்கும்‌ 
நிலையை ஏற்படுத்தியது. எனினும்‌, பாவத்தின்‌ பின்னர்‌ “அவன்‌ உன்னை ஆண்டூகொள்வான்‌” 
(ஆதி.3:16) என்று தேவன்‌ ஏவாளிடம்‌ கூறினாலும்‌, இது தேவனால்‌ ஏற்படூத்தப்பட்ட நிலையாக 
அல்ல, பாவத்தின்‌ விளைவுகளில்‌ ஒன்றாகவே உள்ளது. ஆனாலும்‌ ஒரு பெண்‌ கிறிஸ்துவுக்குள்‌ 
வரும்போது அவள்‌ புது சிருஷ்டியாக இருப்பதினால்‌ (2கொரி.5:17),” பாவத்தின்‌ விளைவான 
ஆணின்‌ அடக்குமுறையிலிருந்து விடுபட்டு, மறுபடியுமாக ஆணுக்கு சமமான நிலையை 
அடைகின்றாள்‌. இதனால்தான்‌, “உங்களில்‌ கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம்‌ பெற்றவர்கள்‌ 
எத்தனை பேரோ, அத்தனைபேரும்‌ கிறிஸ்துவைத்‌ தரித்துக்கொண்டீர்களே. யூதனென்றும்‌ 
கிரேக்க னென்றுமில்லை. அடிமையென்றும்‌ சுயாதீனனென்றுமில்லை, ஆணென்றும்‌ 
பெண்ணென்றுமில்லை. நீங்களெல்லாரும்‌ கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ ஒன்றாயிருக்கிறீ்கள்‌'” என்று 
வேதாகமம்‌ கூறுகிறது (காலா.3:27-28). உண்மையில்‌, யூதனாகப்‌ பிறந்து, பயூதமார்க்கத்தில்‌ 
வைராக்கியமாய்‌ இருந்த காலத்தில்‌, தான்‌ ஒரு புறஜாதியாகவோ, அடிமையாகவோ, 
பெண்ணாகவோ பிறக்காததிற்காக ஒவ்வொரு நாளும்‌ தேவனுக்கு நன்றி செலுத்திவந்த பவுல்‌,” 
இயேசுகிறிஸ்துவினால்‌ மீட்கப்பட்டபின்னர்‌, தான்‌ தாழ்வாக நினைத்த புறஜாதியாரும்‌, 
அடிமைகளும்‌, பெண்களும்‌ தனக்கு சமமானவர்களாக இருப்பதை அறிந்து கொண்டவராக 
கிறிஸ்துவுக்குள்‌ எவ்வித வேறுபாடூகளும்‌ இல்லை என்பதைத்‌ தெரிவித்துள்ளார்‌.' எனவே, பெண்‌ 
ஆணைவிடத்‌ தாழ்வானவளாக சிருஷ்டிக்கப்படவில்லை என்பதை மாத்திரமல்ல, பாவத்தினால்‌ 
தாழ்வான நிலைக்குச்‌ சென்ற பெண்ணை இயேசுகிறிஸ்து தம்முடைய மீட்பின்‌ செயலினால்‌ 
மறுபடியுமாக ஆணுக்குச்‌ சமமான நிலைக்கு கொண்டுவந்துள்ளார்‌ என்பதைக்‌ 
கிறிஸ்தவர்களாகிய நாம்‌ ஒருபோதும்‌ மறக்கலாகாது. 





ஆணும்‌ பெண்ணும்‌ சமமான நிலையில்‌ மாத்திரமல்ல, ஒரேவிதமான தன்மையுடனும்‌ 
இருக்கின்றனர்‌. அதாவது, இருவரும்‌ ஒரே விதமான மாம்சமும்‌ எலும்பும்‌ உடையவர்களாக 
இருப்பதினால்‌, இருவரும்‌ சமமான நிலையிலேயே இருக்கின்றனர்‌.” எனவே, குடும்பத்திலும்‌ 
சபையிலும்‌ ஆண்கள்‌ தலையாக இருப்பது ஆணும்‌ பெண்ணும்‌ சமமானவர்கள்‌ என்னும்‌ 
வேதாகம சத்தியத்தை முரண்படுத்துவதாக எண்ணத்‌ தோன்றுகிறது. இதனால்‌, ஆணும்‌ 
பெண்ணும்‌ சமமானவர்கள்‌ என்றால்‌, ஆண்களைப்போலவே பெண்களும்‌ சபையின்‌ 
தலைமைத்துவப்‌ பதவிகளில்‌ இருக்கவேண்டும்‌ என்பது பலரது தர்க்கமாய்‌ உள்ளது.” ஆனால்‌, 


1! ஆதியாகமம்‌ 1:26-27இல்‌, “பின்பு தேவன்‌: நமது சாயலாகவும்‌ நமது ரூபத்தின்படியேயும்‌ மனுனை 
உண்டாக்குவோமாக. அவர்கள்‌ சமுத்திரத்தின்‌ மச்சங்களையும்‌, ஆகாயத்துப்‌ பறவைகளையும்‌, 
மிருகஜீவன்களையும்‌, பூமியனைத்தையும்‌, பூமியின்மேல்‌ ஊரும்‌ சகலப்‌ பிராணிகளையும்‌ ஆளக்கடவர்கள்‌ 
என்றார்‌. தேவன்‌ தம்முடைய சாயலாக மனுஷனைச்‌ சிருஷ்டித்தார்‌, அவனைத்‌ தேவசாயலாகவே சிருஷ்டித்தார்‌. 
ஆணும்‌ பெண்ணுமாக அவர்களைச்‌ சிருஷ்டித்தார்‌” என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. 

2 2கொரிந்தியர்‌ 5:17இல்‌, “ஒருவன்‌ கிறிஸ்துவுக்குள்ளிருந்தால்‌ புதுச்சிருஷ்டியாயிருக்கிறான்‌. பழையவைகள்‌ 
ஒழிந்துபோயின, எல்லாம்‌ புதிதாயின'' என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. 

்‌ அக்காலத்தில்‌ யூத ஆண்கள்‌ ஒவ்வொரு நாளும்‌ இவ்வாறு தேவனுக்கு நன்றிசொல்வது வழக்கம்‌ (78/2௨/0ய 
7 மம 82/2. 1360; 0.1811161, ௦4., 77:20/02/24/ 10/2//௦80ற மரீ 1172 1/2 7250772717 1/௦/1/712 7, 0. 777). யூதமார்க்கத்தின்‌ 
இத்தகைய அன்றாட ஸ்தோத்திரத்தைக்‌ கருத்திற்கொண்டவராகவே, யூதர்‌ புறஜாதி, அடிமை சுயாதீனன்‌, ஆண்‌ 
பெண்‌ என்னும்‌ வேறுபாடுகள்‌ அனைத்தையும்‌ இயேசுகிறிஸ்து இல்லாமலாக்கிவிட்டார்‌ என்று பவுல்‌ 
குறிப்பிட்ட்ள்ளதாக வேதஷராய்ச்சியாளர்கள்‌ கருதுகின்றனர்‌. 

“ர நரீ௦ார்‌£, சே/ச1/870: 780/'- ரன்‌ ௦ ரொம்1471777228011, ற. 121 

3 77 சங்கரா. சோ: 7/௦ 1711277212] 210/2 ]0/1/712 /, 0. 353; 1.1.0, 0௪12509 /-//:: /714277101/0110/ 77120/0,2100/ 
(9071171271/20ு), 0. 48; ]14.14.5வாக, (௪2975: 7712 775 7௦7௭ மோனா, ற. 23. 

615. 146206, 777௪ 08௦௪ ற 17௦7௮1 * நசீமா, றற. 1-200; &..8ற வன, 8௬:௦௭4 1/௪ 6782: 11/௦71௮1 02//24 1௦ ரீப்1/று, றற. 
11-195; 4.7]. 8௨௭5, 11/௦2 11/7௪ 814/2. 471 217/2 07 .4// 1/2 (140147 74444829 011 1410111271 59 10/29, 00. 11-133. 


எ அ அ அஊஅஊளை ்் கை கை கச கைசசச சை ராபா எட 
நர.5 அ கவார்வாா2ா// [வார்‌] 13101௦ 1₹250க௦ ளோ வர ளாமா௦ 6 ஊல1.0011//0044(0)7814252077 1 


வேதாகமமோ, “ஸ்திரீக்குப்‌ புருஷன்‌ தலையாய்‌ இருக்கிறான்‌” (1கொரி.11:3) என்று கூறுவதோடு, 
குடும்பத்திலும்‌ சபையிலும்‌ ஆண்களே தலையாக இருக்கவேண்டும்‌ என்றும்‌ போதிக்கின்றது 
(எபே.5:23, 1தீமோ.2:12).' எனினும்‌, ஆணுக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைமைத்துவம்‌ பெண்ணை 
அடிமைபோல அடக்கியாளும்‌ செயல்முறை அல்ல. ஏனெனில்‌, நாம்‌ ஏற்கனவே பார்த்தவிதமாக, 
“அவன்‌ உன்னை ஆண்டுகொள்வான்‌” என்னும்‌ தேவனின்‌ வார்த்தைகள்‌, பாவத்தின்‌ 
விளைவைப்பற்றிய அறிவிப்பாகவே உள்ளது.” ஆனால்‌, பாவத்திலிருந்து மீட்கப்பட்ட நிலையில்‌ 
பெண்‌ இத்தகைய நிலையிலிருந்து விடூவிக்கப்படுவதினால்‌ (காலா.3:28), குடூம்பத்திலும்‌ 
சபையிலும்‌ ஆணுக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைமைத்துவம்‌ பெண்ணை அடிமையாக நடத்தும்‌ 
அதிகாரமாக அல்ல, பெண்ணை நேசித்துப்‌ பராமரிக்கும்‌ அன்பின்‌ சேவையாகவே உள்ளது. 
இதனால்தான்‌, குடும்பத்தின்‌ தலைவனாக இருக்கும்‌ கணவனுக்கு தேவனால்‌ கொடுக்கப்பட்டூள்ள 
கட்டளை மனைவியை நேசிக்கும்படியான அறிவுறுத்தலாக உள்ளது (கொலோ.3:19, எபே.5:28).? 
ஏனெனில்‌, வேதாகமத்தில்‌ ஆணின்‌ தலைமைத்துவம்‌ குடும்பத்தை அல்லது சபையைப்‌ 
பொறுப்புடன்‌ நடத்துவதையும்‌, பெண்ணின்‌ கீழ்ப்படிதல்‌ ஆணின்‌ தலைமைத்துவத்தை 
ஏற்றுக்கொண்டு வாழ்வதையுமே குறிக்கின்றது (கொலோ.3:18, எபே.5:22,24).” உண்மையில்‌, 
பெரும்பாலான கிறிஸ்தவ பிரசங்கிகள்‌ கூறுகின்றவிதமாக, “ஆணின்மீது அதிகாரம்‌ செலுத்தும்‌ 
நிலையில்‌ பெண்‌ அவனுடைய தலையிலிருந்து சிருஷ்டிக்கப்படவில்லை. அதேசமயம்‌, ஆண்‌ 
பெண்ணைத்‌ தன்‌ காலின்கீழ்‌ போட்டு மிதிக்கும்‌ விதத்தில்‌ பெண்‌ ஆணின்‌ காலிலிருந்தும்‌ 
சிருஷ்டிக்கப்படவில்லை. ஆணின்‌ இதயத்திற்குப்‌ பக்கத்தில்‌ அவனுடைய பாதுகாப்பின்‌ 
கரத்தினால்‌ அரவணைக்கப்படூம்‌ விதத்தில்‌ அவனுக்குச்‌ சமமான நிலையில்‌ அவனுடைய 
விலாப்‌ பகுதியிலிருந்து பெண்‌ சிருஷ்டிக்கப்பட்டூள்ளாள்‌.””'' 








பெண்ணுக்கு ஆண்‌ தலையாயிருப்பது ஆணும்‌ பெண்ணும்‌ சமமானவர்கள்‌ என்னும்‌ வேதாகம 
சத்தியத்தை முரண்படூத்துகிறது என்று கூறமுடியாது. ஏனெனில்‌, தலை என்பதற்கு 
மூலமொழியில்‌ உபயோகிக்கப்பட்டுள்ள “கெ..பாலே” என்னும்‌ கிரேக்கச்‌ சொல்‌, ஆண்‌ 
பெண்ணைவிட உயர்வானவன்‌ அல்லது அதிகாரமிக்கவன்‌ என்னும்‌ அர்த்தமுடையது அல்ல. 
இதனால்தான்‌, “பெண்ணுக்கு ஆண்‌ தலையாயிருக்கிறான்‌” என்பதை அறியத்தரும்‌ 1கொரிந்தியர்‌ 
11:3இல்‌, “கிறிஸ்துவுக்குத்‌ தேவன்‌ தலையாயிருக்கிறார்‌” என்றும்‌ குறிப்பிடப்பட்டூள்ளது. ” 
இதனால்‌, கிறிஸ்துவைவிட தேவன்‌ உயர்வானவர்‌ என்பது இவ்வசனத்தின்‌ அர்த்தமல்ல, 
எனினும்‌, இதே வசனத்தில்‌, “ஆணுக்கு கிறிஸ்து தலையாயிருக்கிறார்‌” என்றும்‌ 
குறிப்பிடப்பட்டிருப்பதினால்‌, ஆண்‌ கிறிஸ்துவை விடத்‌ தாழ்வாக இருப்பதினால்‌, பெண்‌ தனக்குத்‌ 
தலையாயிருக்கும்‌ ஆணைவிடத்‌ தாழ்வானவளாக இருப்பதாகவே இவ்வசனம்‌ கூறுவதாகச்‌ சிலர்‌ 
கருதுகின்றனர்‌. அதாவது, தலை என்னும்‌ சொல்‌ இவ்வசனத்தில்‌ மேலான நிலையையும்‌ 
ஆதிகாரமுள்ள தலைமைத்துவத்தையும்‌ குறிப்பதாக இவர்கள்‌ கருதுகின்றனர்‌.'” ஏனெனில்‌, 


7 எபேசியர்‌ 5:23இல்‌ “கிறிஸ்து சபைக்குத்‌ தலையாயிருக்கிறதுபோல, புருஷனும்‌ மனைவிக்குத்‌ 
தலையாயிருக்கிறான்‌” என்றும்‌, தீமோத்தேயு 2:12இல்‌ “உபதேசம்பண்ணவும்‌, புருஷன்மேல்‌ அதிகாரஞ்‌ 
செலுத்தவும்‌, ஸ்திரீபயானவ ளுக்கு நான்‌ உத்தரவு கொடூக்கிறதில்லை. அவள்‌ அமைதலாயிருக்கவேண்டூம்‌” 
என்றும்‌ பவுல்‌ தெரிவித்துள்ளார்‌. 

£ பக்கம்‌ 

? கொலோசெயர்‌ 3:19ல்‌ “புருஷர்களே, உங்கள்‌ மனைவிகளில்‌ அன்புகூருங்கள்‌, அவர்கள்மேல்‌ கசந்து 
கொள்ளாதிருங்கள்‌” என்றும்‌, எபேசியர்‌ 5:28ல்‌, “அப்படியே, புருஷர்களும்‌ தங்கள்‌ மனைவிகளைத்‌ தங்கள்‌ 
சொந்தச்‌ சரீரங்களாகப்‌ பாவித்து, அவர்களில்‌ அன்புகூரவேண்டூம்‌. தன்‌ மனைவியில்‌ அன்புகூருகிறவன்‌ 
தன்னில்தான்‌ அன்புகூருகிறான்‌”” என்றும்‌ குறிப்பிடப்பட்டூள்ளது. 

10 கொலோசெயர்‌ 3:18இல்‌, “மனைவிகளே, காத்தருக்கேற்கும்படி, உங்கள்‌ புருஷருக்குக்‌ கீழ்ப்படியுங்கள்‌” 
என்றும்‌, எபேசியர்‌ 5:22இல்‌, “மனைவிகளே, கர்த்தருக்குக்‌ கீழ்ப்படிகிறதுபோல, உங்கள்‌ சொந்தப்‌ புருஷருக்குங்‌ 
கீழ்ப்படியுங்கள்‌” என்றும்‌ எபேசியர்‌ 5:24இல்‌, சபையானது கிறிஸ்துவுக்குக்‌ கீழ்ப்படிகிறதுபோல மனைவிகளும்‌ 
தங்கள்‌ சொந்தப்‌ புருஷர்களுக்கு எந்தக்‌ காரியத்திலேயும்‌ கீழ்ப்படிந்திருக்கவேண்டும்‌'” என்றும்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ளது. 

1! 110. வே2! & 8..நாரவாாா, ௫2௨72: 77௦/71௭101/4 72741211 மோசமா, ற. 29. 

1? ]கொரிந்தியர்‌ 11:3இல்‌, “ஒவ்வொரு புருஷனுக்கும்‌ கிறிஸ்து தலையாயிருக்கிறாரென்றும்‌, ஸ்திரீக்குப்‌ புருஷன்‌ 
தலையாயிருக்கிறானென்றும்‌, கிறிஸ்துவுக்குத்‌ தேவன்‌ தலையாயிருக்கிறாரென்றும்‌, நீங்கள்‌ அறியவேண்டுமென்று 
விரும்புகிறேன்‌” என்று பவுல்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. 

3 10 00920, 4 சோரா ண 010 177௪ 71/௨7 8801217௪1௦ 1/௪ ெொள்பர்ர்பாம, றற. 271-272: 0.1811121 & ெர்சள்ப்ம்‌, 772௦10 2122/ 
29/01/2700) ௦7 1/2 1/2 7651471211 1/0/1/712 3, 0. 674; 5.].16/4ா40, /மோர்ப/ிர1. 1/௦ 724111 (1117127112, 00. 365- 
367. 8:௦1, 1993. 7. &. ரோம, “10௦௦5 [8ஜரவ16 148 “5ஙா௦: ௦ “கிமார0ார்ரு 0” 10 ௦௦% 1 110கர்பாச? & 5 ௦72336 


எ அ ஊளை க கை கை கசகசா ச [ராயா மாட 


நர.5 அ குவர்்வலாாகா// [வார்‌] 13101௦ 125௦௨௦ னோ வர னாமா௦ ௫ ஊல்‌.௦௦117/0044(0)7814252077 2 


கிரேக்க இலக்கியங்களில்‌ தலை என்னும்‌ சொல்‌ சொல்லர்த்தமாக சரீரத்தின்‌ தலையையும்‌, 
உருவகமாக உயர்ந்த அந்தஸ்தில்‌ இருப்பவனையுமே குறிப்பதினால்‌, 1கொரிந்தியர்‌ 11:3லும்‌, 
ஆண்‌ பெண்ணைவிட உயர்ந்த அந்தஸ்தில்‌ அவள்மீது அதிகாரமுடையவனாக இருக்கின்றான்‌ 
என்று இவர்கள்‌ வாதிடுகின்றனர்‌.” ஆனால்‌, தலை என்னும்‌ சொல்‌ இவ்வசனத்தில்‌ உயர்ந்த 
நிலையையே குறிக்கின்றது என்று நாம்‌ கூறினால்‌, கிறிஸ்துவுக்குத்‌ தேவன்‌ தலையாயிருக்கிறார்‌ 
என்றும்‌ பவுல்‌ இவ்வசனத்தில்‌ சொல்வதினால்‌, இயேசுகிறிஸ்து தேவனைவிடத்‌ தாழ்வானவர்‌ 
என்னும்‌ தவறான போதனையை உருவாக்குகிறவர்களாகவே இருப்போம்‌." 


“கெ..பாலே” என்னும்‌ கிரேக்கச்‌ சொல்‌ உயர்ந்த அந்தஸ்தில்‌ இருப்பவனைக்‌ குறிப்பதற்கும்‌ 
உபயோகிக்கப்பட்டாலும்‌, £ கிரேக்க இலக்கியங்களில்‌ இச்சொல்‌ இரண்டூ தனிப்பட்ட நபர்களுக்கு 
இடையிலான உறவைக்‌ குறிப்பிடுவதற்கு உபயோகிக்கப்படவில்லை. அதாவது, இச்சொல்‌ ஒரு 
சமுதாயத்தின்‌ மீது அல்லது ஒரு நாட்டூ மக்கள்‌ மீது ஒருவனுக்கு இருக்கும்‌ அதிகாரத்தைக்‌ 
குறிப்பிடுவதற்கே கிரேக்க இலக்கியங்களில்‌ உபயோகிக்கப்பட்டூள்ளது.'' இதனால்‌, ஒரு 
குடும்பத்தில்‌ கணவனுக்கு மனைவியின்மீது இருக்கும்‌ அதிகாரத்தைக்‌ குறிப்பிடுவதற்குப்‌ பவுல்‌ 
இச்சொல்லை உபயோகித்துள்ளார்‌ என்று கூறமுடியாது.” மேலும்‌, பவுல்‌ உண்மையிலேயே 
மனைவியின்மீது கணவனுக்கு அதிகாரம்‌ இருக்கின்றது என்னும்‌ அர்த்தத்தில்‌ மனைவியை விட 
கணவன்‌ உயர்ந்தவன்‌ என்பதைச்‌ சுட்டிக்காட்ட விரும்பியிருந்தால்‌, அக்காலத்தில்‌ இதைக்‌ 
குறிப்பிடுவதற்கு உபயோகிக்கப்பட்ட சொற்களினால்‌ கணவனை எஜமான்‌ என்றும்‌ மனைவியை 
அடிமை என்றுமே குறிப்பிட்டிருப்பார்‌.” எனவே, பெண்ணுக்கு ஆண்‌ தலையாயிருப்பது ஒருவர்‌ 
மற்றவரைவிட தாழ்வானவர்‌ என்பதையோ, அல்லது, ஒருவரை மற்றவர்‌ ஆளுகை செய்யும்‌ 
அல்லது அடிமைபோல நடத்தும்‌ அதிகாரம்‌ உடையவர்‌ என்பதையோ குறிப்பிடவில்லை.” 








ஆணின்‌ தலைமைத்துவத்தைப்பற்றி கூறும்‌ வேத வசனங்களில்‌ தலை என்பதற்கு மூலமொழியில்‌ 
உபயோகிக்கப்பட்டுள்ள சொல்‌ ஆளுகை என்னும்‌ அர்த்தத்தில்‌ அல்ல, “முதலில்‌ இருப்பவன்‌” 
என்னும்‌ அர்த்தத்திலேயே உள்ளது.””' எனவே, மனைவிக்குக்‌ கணவன்‌ தலையாயிருக்கின்றான்‌ 


நிஉவா101௦5” 15 77 /௦017ய. 6 (1985), ற. 38-59; ].&. ர்கள்‌, “&0௦11௭ 1,௦0௦ 84 [201௨1௦ 10 1ோ்மிம்காடி 11:3? [ர 7/2 
769/4171271/ 511425. 35 (1989), றற. 503-511. 

14 97. க. ரெப்‌ “71௦ நரிகோம்றத ௦ரீ 182ெ181௦: க்‌ 1₹0800180 1௦ 150000 81ப 41௦8” 18 ரச்சு மராம்‌. 11 (1990), ஜ. 3-72. 

5 1 5ள்ன்ர, 7 சொர்பர்ர்ரடி: 73714/2 17/2௦ 78ய1111 மோபா12ம்ய720, 0. 227. 

16 கெ...பாலே என்னும்‌ கிரேக்கச்‌ சொல்லுக்கு 800௦6 அதாவது மூலம்‌ (அதாவது ஆரம்ப ஸ்தானம்‌) என்னும்‌ 
அர்த்தமும்‌ இருப்பதாகக்‌ கூறும்‌ சில ஒராய்ச்சியாளர்கள்‌, பவுல்‌ இத்தகைய அர்த்தத்திலேயே இச்சொல்லை 
உபயோகித்திருக்கவேண்டும்‌ என்று கருதுகின்றனர்‌ (5.66, 11௦ ]ர2வர்ரத ௦ரீ 62ற/4/௪ 1௩ (0௦ 1 ஹிர்ர௦ 1]றர்ன1௦5” 1௩ 
401/7714/ 0] 77120/02108/ 511412. 5 (1954), 211-215; 6.6 வாள்‌, 74 ேோர்ா/111. ///ற௪ 9 1/2 769147112717 (40771111271147129, 
ற. 248-249; 711. $006, / சா42 சேர்ப்ப: 1/2 சோப்பு மீ2்‌/௪ (0117121112, 0. 103; ].1.[60, “01 ௦ 37௦11102௦7 

ரசா யம்‌௦6 - 1ோ்றம்ர்ஹ 11:2-16” 1௩ 64//௦//2 214/72௭/ இபா1௪ற்‌.. 40 (1978), 0. 212-226; 1.01, /(ர்‌11/7/41 
17144/2 71/௪2 7 வ/யானார்‌ மோபாச1மா72, ற. 149; ₹.11.0௦11476, 784 பேப்பர, ற. 405). ஆணிலிருந்து பெண்‌ 
சிருஷ்டிக்கப்பட்டதினால்‌, பெண்ணின்‌ மூலமாக (ஷராம்ப ஸ்தானமாக) ஆண்‌ இருக்கின்றான்‌ என்று கூறினாலும்‌, 
இத்தகைய அர்த்தத்தில்‌ ஆணுக்கு கிறிஸ்து தலையாயிருக்கிறார்‌ என்றும்‌, கிறிஸ்துவுக்குத்‌ தேவன்‌ 
தலையாயிருக்கிறார்‌ என்றும்‌ கூறமுடியாது என்பதினால்‌, பவுல்‌ இத்தகைய அர்த்தத்தில்‌ தலை என்னும்‌ 
சொல்லை உபயோகித்துள்ளார்‌ என்று கூறமுடியாது. மேலும்‌, “ஸ்திரீயானவள்‌ புருஷனிலிருந்து 
தோன்றுகிறதுபோல, புருஷனும்‌ ஸ்திரீயினால்‌ தோன்றுகிறான்‌'' என்றும்‌ பவுல்‌ கூறுவதனால்‌ (1கொரி.11:12) ஆண்‌ 
பெண்ணுக்கு மூலமாக இருக்கின்றான்‌ என்னும்‌ அர்த்தத்தில்‌ பெண்ணுக்கு ஆண்‌ தலையாயிருக்கின்றான்‌ என்று 
அவர்‌ கூறவில்லை என்பதை உறுதிப்படுத்துகிறது (.8.கே!ஸம்‌, /மோர்‌ப//1/419: 8௭42 72021702/ மோபா2/ மு 011. 1/2 
2/2 7ம்‌, 00. 515-516; 5.].184 40, / மோர்‌11/78112. 71/22 725147712711 (௦1710712111013, 0. 366; 1.8. பியப்ரா, 42 பார்‌ 
௦17147 1/1 மீ12//22/ 722102010௪, ற. 166; 1'.௩.5 லள, /(௦7ர்‌1///274. 7$7184/2 1/௦ 7291411127 (௦111112711471259, 0. 222). 
ஆங்கிலத்தில்‌ ௦௨௦ என்னும்‌ சொல்லுக்கு இத்தகைய அர்த்தம்‌ இருந்தாலும்‌, வேதாகம கால கிரேக்கத்தில்‌ 
இத்தகைய அர்த்தம்‌ இருந்தது என்று கூறமுடியாது (&..ளர்றாகா, “719 11௦5ம்‌ ௦7௧க %/00க: 111௦ மகராஜ்‌ ௦7 2ற/௭/௪ 
10 1ப்டிம்ர்க5 11:3? 18 707710/ 0] 77120/02108/ 510/4725. 45 (1994), ௦. 602-622: /. 4. ரேம்‌ “111௦ ][வொர்டத ௦7180]: 4 
1₹0800186 1௦ [56004 5101௦5” 11 7/௭: 7௦41௭1. 11 (1990), ஐ. 3-72). 

ய்‌ 1[.லேச௦ிராவா, /(6ம7771///2715: 772777121218 (11171211077129, 0. 183. 

8 0 ர1ப5010௦0, 7 சொய்சா: 7/௦ 1 சாளா்ாய/ ரேசச்‌ 7 கயாம்‌ சோமா, றற. 815-816. 

1? 7 0110508011, 77/௦7/1821 ஐட்ம்ாப/ எம்‌ சொர்பற்ர்௦, 26.3. 

20 ந. கேரிகாம்‌, / சோப்ரா: மி௭4ச 7082211021 ௦117121180) 071 11712 1/2) 7722107௮17, ற. 516; 

21 கின்ற, “ரந 1709ம்‌ 01 க 7/0: 171 நரீகாம்டத ௦4 /:22/4/2 மம 1 வெண்பபிப்காடி 1 1:3” 10 7௦/௭71௭/ 27 77120102720/ 51144122. 
45 (1994), ஐ. 602-622: &.0. 1149௦110௦0, /6௨7/1///4714: 71/20 171421714//0110/ (22% 7641ய1211 (௦11171211//03), 00. 816-818; 
7.5. “109006 62ற/74/2 118 “5௦௦: 01 “கரம்0ர்டு கொள?” 1 00% 1 112கர்மாக? 4 $00பர்வ்‌. 11 7*ங் டு 7௦011 10 


எனை அ அ அத கை கை கை சசைசைசை சாமா டாட 
நரி.5 அ குவர்வாாகா// [வார்‌] 13101௦ 125௦௦ ளோ வானா 6 ஜல.௦011//0044(0)7814252077 3 


என்பது, அவளைப்‌ பராமரிக்கும்‌ பொறுப்பை உள்ளடக்கிய செயல்முறையாக “குடூம்பப்‌ 
பொறுப்பைக்‌ கவனிப்பதில்‌ முதலாவதாக இருப்பவன்‌” என்பதையே அறியத்தருகின்றது. 
இதனால்தான்‌, மனைவிகளை ஆண்டூுகொள்ளும்படியாக அல்ல, அன்புடன்‌ அவர்களை நேசித்துப்‌ 
பராமரிக்கும்படியே வேதாகமம்‌ ஆண்களுக்கு கட்டளையிட்டூள்ளது. இதைப்போலவே, 
பெண்களின்‌ கீழ்ப்படிதலும்‌ அடிமைபோல ஆணுக்கு சேவை செய்வதை அல்ல, ஆணின்‌ 
தலைமைத்துவத்தை மனப்பூர்வமாய்‌ ஏற்றுக்கொண்டு வாழ்வதையே குறிக்கின்றது. எனவே, 
இங்கு ஒருவர்‌ உயர்ந்தவர்‌ மற்றவர்‌ தாழ்ந்தவர்‌ என்ற பேச்சுக்கே இடமில்லை. ஏனெனில்‌ 
இருவரும்‌ சமமானவர்களாகவே இருக்கின்றனர்‌. இதனால்‌, ஆணின்‌ தலைமைத்துவமும்‌ 
பெண்ணின்‌ கீழ்ப்படிவும்‌ இருவருக்கும்‌ தேவன்‌ அருளியுள்ள பொறுப்புகளை உள்ளடக்கிய 
செயல்நிலையில்‌ மாத்திரமே உள்ளது. 


ஆணும்‌ பெண்ணும்‌ சமமானவர்களாக இருந்தாலும்‌, குடும்பத்திலும்‌ சபையிலும்‌ ஆண்கள்‌ 
தலையாக இருப்பது, அதாவது, குடும்பத்தையும்‌ சபையையும்‌ நடத்தும்‌ பொறுப்பு ஆணிடம்‌ 
கொடுக்கப்பட்டிருப்பது, சிருஷ்டிப்பில்‌ ஏற்படுத்தப்பட்ட தேவ செயலாகவே உள்ளது. “தேவன்‌ 
ஆணை முதலிலும்‌ பெண்ணை அதன்‌ பின்பும்‌ சிருஷ்டித்ததின்‌ மூலம்‌, முதலில்‌ 
சிருஷ்டிக்கப்பட்ட ஆண்‌, அதன்‌ பின்னர்‌ சிருஷ்டிக்கப்பட்ட பெண்ணுக்கு குடும்பத்திலும்‌ 
சபையிலும்‌ தலையாக இருக்கும்‌ நிலையை ஏற்படுத்தியுள்ளார்‌.””” இதனால்தான்‌, ஆண்களின்‌ 
தலைமைத்துவத்தைப்பற்றி விளக்கும்‌ பவுல்‌, என்னத்தினாலெனில்‌ முதலாவது ஆதாம்‌ 
உருவாக்கப்பட்டான்‌, பின்பு ஏவாள்‌ உருவாக்கப்பட்டாள்‌” என்று குறிப்பிட்டூள்ளார்‌ (1தீமோ.2:12- 
13). அதாவது, தேவன்‌ ஆணையும்‌ பெண்னையும்‌ சமமமானவர்களாகச்‌ சிருஷ்டித்திருந்தாலும்‌, 
இருவரையும்‌ ஒரே நேரத்தில்‌ சிருஷ்டிக்காமல்‌, முதலில்‌ ஆணை சிருஷ்டித்து குடூம்பத்திலும்‌ 
சபையிலும்‌ ஆணுக்குத்‌ தலைமைத்துவத்தைக்‌ கொடுத்துள்ளார்‌ (1கொரி.11:3).”* இதனால்தான்‌, 
சபையில்‌ ஆணின்‌ தலைமைத்துவத்தின்‌ கீழ்‌ பெண்‌ இருப்பதைக்‌ கொரிந்து பட்டணத்தில்‌ 
வெளிப்படையாகக்‌ காண்பிக்கும்‌ அடையாளமாக அக்காலத்தில்‌ அப்பிரதேசத்தில்‌ இருந்த 
முக்காடடன்‌ பெண்கள்‌ சபையில்‌ இருக்கவேண்டும்‌ என்று கூறும்‌ பவுல்‌ (1கொரி.11:3-7)”” 
“பெண்ணுக்காக ஆணை சிருஷ்டிக்காமல்‌, ஆணுக்காகப்‌ பெண்ணைத்‌ தேவன்‌ 
சிருஷ்டித்துள்ளதையும்‌”  சுட்டிக்காட்டியுள்ளார்‌. (1கொரி.11:8-9).” எனினும்‌, இது பெண்‌ 
ஆணைவிட தாழ்வானவள்‌ என்னும்‌ எண்ணத்தை ஏற்படுத்தலாம்‌ என்பதினால்‌, “ஆகிலும்‌ 
கர்த்தருக்குள்‌ ஸ்திரீயில்லாமல்‌ புருஷனுமில்லை, புருஷனில்லாமல்‌ ஸ்திரியுமில்லை. 
ஸ்திரீயானவள்‌ புருஷனிலிருந்து தோன்றுகிறதுபோல, புருஷனும்‌ ஸ்திரீயினால்‌ தோன்றுகிறான்‌. 
சகலமும்‌ தேவனால்‌ உண்டாயிருக்கிறது”” (1கொரி.11:11-12) என்றும்‌ குறிப்பிட்டுள்ளார்‌.”” எனவே, 
ஆணும்‌ பெண்ணும்‌ சமமானவர்களாக இருந்தாலும்‌, தேவன்‌ அவர்களுக்கு கொடுத்துள்ள 
பெறுப்புகள்‌ அல்லது பணிகளில்‌ ஆண்‌ தலையாகவும்‌, பெண்‌ அதற்கு கீழிருந்து 
செயல்படூகிறவளாகவும்‌ இருக்கின்றார்‌. 





(1989), ம. 85-112; க. ளர்க, “1015 3௦ஞ்‌ சர்ம்றெ 15 10௦ மோ: மோம்ரத 1௦ 105 ஏர்ம்‌ 46 211௦1௦” 11 7%:2722//22/ 
ெளாசழ்‌. 62 (1990), ௦. 123-142. 

227 மள & 97/.ரோமம்ொ, ௦4., ௪001270712 210/122/ 142701௦௦04 714 11/௦771411/0௦2, 0. 102: ].4.1௦4௦௦, (212549 /-7//: 447 
290005/710718/ (0771727127), 00. 132-133; 1.1௦, 21249 14/2 (0171211100 587129, ற. 60. 

23 [கொரிந்தியர்‌ 11:3ல்‌, “ஒவ்வொரு புருஷனுக்கும்‌ கிறிஸ்து தலையாயிருக்கிறாரென்றும்‌, ஸ்திரீக்குப்‌ புருஷன்‌ 
தலையாயிருக்கிறானென்றும்‌, கிறிஸ்துவுக்குத்‌ தேவன்‌ தலையாயிருக்கிறாரென்றும்‌, நீங்கள்‌ அறியவேண்டுமென்று 
விரும்புகிறேன்‌” என்று பவுல்‌ தெரிவித்துள்ளார்‌. 

24 கொரிந்து பிரதேசத்திலேயே உயர்ந்தவருக்கு முன்பாகத்‌ தாழ்ந்தவர்‌ தலையை மூடிக்கொண்டிருக்கும்‌ பழக்கம்‌ 
இருந்தது. இதனால்தான்‌, சபையில்‌ ஆண்களின்‌ தலைமைத்துவத்திற்கு கீழாகப்‌ பெண்கள்‌ இருப்பதை 
வெளிப்படையாகக்‌ காண்பிக்கும்‌ அடையாளமாக அவர்கள்‌ சபையில்‌ முக்காட்டூடன்‌ இருக்கவேண்டும்‌ என்று 
பவுல்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. மேலும்‌, கொரிந்து பிரசேத்தில்‌ விபசாரிகள்‌ மாத்திரமே பகிரங்க இடங்களில்‌ தலையை 
மூடாமல்‌ இரப்பார்கள்‌. இதனால்தான்‌, கொரிந்து சபையில்‌ பெண்கள்‌ தங்களுடைய தலையை 
மூடிக்கொண்டிருக்கவேண்டும்‌ என்று பவுல்‌ அ௮றிவுறுத்தியுள்ளார்‌. எனினும்‌, இது எல்லா பிரதேசத்திற்கும்‌ உரிய 
நடைமுறை அல்ல என்பதனால்தான்‌, “ஆகிலும்‌ ஒருவன்‌ வாக்குவாதஞ்செய்ய மனதாயிருந்தால்‌, எங்களுக்கும்‌, 
தேவனுடைய சபைகளுக்கும்‌, அப்படிப்பட்ட வழக்கமில்லையென்று அறியக்கடவன்‌” (1கொரி.11:16) என்றும்‌ 
தெரிவித்துள்ளார்‌. 

2 ரந & 97. ரொபச, ௦4., ௪௦0212 111001 1827110௦௦8 பராம 117911077/௦௦ம, 0. 102. 

26 7 $ள்வ்ளை, 7 சோர்‌ பாட: 7$7144/2 1/2 781071௮171 0௦1111271/27125, றற. 235-236. 


எ அ அனை க்க கைக சைகை சச சை ச சை ாாஎாஎாடாஎ 
நர. அ குவாரா கா// [வார்‌] 13101௦ 125௦8௦ னோர் வர னாமா௦ 6 ஊல்‌.௦௦11/7/0044(0)7814252077 4 


என அ க க்கை கச சச சை ச[ாாாஎாஎாடாஎ 
நரி.5 அ கணர்வளாாகா// [வார்‌] 13101௦ 1250ல௦ ளோ வானா 6 ஜல.௦011//0044(0)7814252077 5 


